World Christian Fellowship 


www.wcflondon.com 
wcflondon@gmail.com 


அப்போஸ்தலர்கள்‌ - அந்திரேயா 
லூக்கா 0:12-16 


லூக்கா 0:12-16, அந்நாட்களிலே, அவர்‌ ஜெபம்பண்ணும்படி 
ஒரு மலையின்மேல்‌ ஏறி, இராமுழுதும்‌ தேவனை நோக்கி 
ஜெபம்பண்ணிக்கொண்டிருந்தார்‌. 13. பொழுது விடிந்தபோது, 
அவர்‌ தம்முடைய சீஷர்களை வரவழைத்து, அவர்களில்‌ 
பன்னிரண்டுபேரைத்‌ தெரிந்துகொண்டு, அவர்களுக்கு 
அப்போஸ்தலர்‌ என்று பேரிட்டார்‌. 14. அவர்கள்‌ யாரெனில்‌, 
பேதுரு என்று தாம்‌ பேரிட்ட சீமோன்‌, அவன்‌ சகோதரனாகிய 
அந்திரேயா, யாக்கோபு, யோவான்‌, பிலிப்பு, 
பர்த்தொலொமேயு, 15. மத்தேயு தோமா, அல்பேயுவின்‌ 
குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே என்னப்பட்ட சீமோன்‌, 
16. யாக்கோபின்‌ சகோதரனாகிய யூதா துரோகியான 
யூதாஸ்காரியோத்து என்பவர்களே. 


முதல்‌ குழுவினர்‌: 

oe சீமோன்‌ என்னும்‌ பேதுரு 
2, அநதிரேயோ 

3 யாக்கோபு 

4, யோவான்‌ 


பேதுரு, யாக்கோபு மற்றும்‌ யோவானின்‌ பெயர்கள்‌ 
பட்டியலில்‌ மாறிமாறி இடம்பெற்றுள்ளது. பேதுருவின்‌ 


1 


பெயர்‌ எல்லாவற்றிலும்‌ முதலில்‌ இடம்பெறுகிறது. ஆனால்‌ 
இவர்களின்‌ பெயர்கள்‌ எப்போதுமே முதல்‌ குழுவாகவே 
கருதப்படுகிறது. 


இரண்டாம்‌ குழுவினர்‌: 


பிலிப்பு 

பர்த்தொலொமேயு (அ) நாத்தான்வேல்‌ 
மத்தேயு 

தோமா 


Aw Ni 


இநத இரண்டாவது குழுவும்‌ எல்லா பட்டியலிலும்‌ 
இடம்பெற்றுள்ளது. 


பிலிப்பு, பர்த்தொலொமேயு, மத்தேயு மற்றும்‌ தோமா ஆகிய 
நால்வரின்‌ பெயர்கள்‌ அடிக்கடி இடம்‌ மாறி 
இடம்பெற்றாலும்‌, இந்த இரண்டாம்‌ குழுவில்‌ பிலிப்புவின்‌ 
பெயரே எப்போதும்‌ முதலாவதாக இடம்பெறுகிறது. 


மூன்றாம்‌ குழுவினர்‌: 


அல்பேயுவின்‌ குமாரனாகிய யாக்கோபு 
செலோத்தே என்னப்பட்ட சீமோன்‌ 
யாக்கோபின்‌ குமாரனாகிய யூதாஸ்‌ 
யூதாஸ்காரியோத்து 


கூ Ni 


எல்லா பட்டியலிலும்‌ ஒன்றுபோலவே இடம்பெறுகிறது. 
நடுவில்‌ இருக்கும்‌ செலோத்தே என்னப்பட்ட சீமோன்‌ 
மற்றும்‌ யாக்கோபின்‌ குமாரனாகிய யூதாஸ்‌ ஆகிய இருவரின்‌ 
பெயர்களும்‌ அவ்வப்போது இடம்‌ மாறி இடம்பெறுகிறது. 


ஆனால்‌ அப்பேயுவின்‌ குமாரனாகிய யாக்கோபின்‌ பெயர்‌ 
முதலிலும்‌ யூதாஸ்காரியோத்தின்‌ பெயர்‌ கடைசியிலும்‌ 
இடம்மாறாமல்‌ இடம்பெற்றுள்ளது. 


அந்திரேயா 

“அந்திரேயா” என்பது கிரேக்க பெயர்‌ “கம்பீரமான, 
துணிச்சலான, தைரியமான, வீரமான” என்று 
அர்த்தங்கொள்ளும்‌. 


இவரே இயேசுவால்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட முதல்‌ சீஷன்‌. 
ஆர்தோடாக்ஸ்‌ பாரம்பரியத்தில்‌ இவரை, “முதலில்‌ 
அழைக்கப்பட்டவர்‌” என்றே குறிப்பிடுவது வழக்கம்‌. 


முதலாம்‌ நூற்றாண்டின்‌ துவக்கத்தில்‌, யூதர்கள்‌, 
கிறிஸ்தவர்கள்‌, மற்றும்‌ கிரேக்க கலாச்சாரத்தைத 
தத்தெடுத்துக்கொண்டவர்கள்‌ மத்தியில்‌, இவருடைய பெயர்‌ 
அதிகமாய்‌ வழக்கப்படுகின்ற ஒன்று. இதற்கு இணையான 
பெயர்‌ எபிரெயத்திலும்‌ அரமாயிக்‌ மொழியிலும்‌ இல்லை. 


இயேசுவை மேசியா என்று முதலில்‌ ஒத்துக்கொண்டது இநத 
அநதிரேயோவே. 


அநதிரேயோவும்‌ அவனுடைய சகோதரனான பேதுருவும்‌ 
பெத்சாயிதா என்ற ஊரில்‌ பிறநதவர்கள்‌. 


யோவான்‌ 1:44, பிலிப்பென்பவன்‌ அந்திரேயா பேதுரு 
என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான்‌. 


பின்பாக, அவர்கள்‌ கலிலேயா கடலில்‌ வடகரை 
மீன்பிடித்தளமான கப்பர்நகூமிற்கு போனார்கள்‌. அவர்கள்‌ 
ஒன்றாகவே வசித்தனர்‌. அங்கிருநதே தங்கள்‌ மீன்பிடிக்கும்‌ 
தொழிலை செய்துவந்தனர்‌. 


1. தலைவரை மாற்றுதல்‌ 


கிறிஸ்துவின்‌ சீஷர்‌ கூட்டதீதில்‌ சேரும்படி அழைக்கப்பட்ட 
இந்த அந்திரேயா யோவான்‌ ஸ்நானகனின்‌ பக்தியுள்ள 
சீஷனாயிருநீதவன்‌. 


ஒருநாள்‌ யோவான்‌ ஸ்நானகனோடும்‌ மற்றுமொரு 
சீஷரோடும்‌ இருக்கையில்‌ அந்த வழியாய்‌ கடநீதுசென்ற ஒரு 
கலிலேயா ஊரைச்‌ சேர்ந்த ஒரு தச்சனைப்‌ பார்த்து, “தேவ 
ஆட்டுக்குட்டி” என்று யோவான்‌ ஸ்நானகன்‌ சொன்னதை 
அநீதிரேயா கேட்க நேர்ந்தது. 


அந்திரேயாவும்‌ மற்றுமொரு சஷனும்‌ உடனே யோவான்‌ 
ஸ்நானகனை விட்டுவிட்டு இயேசுவைப்‌ பற்றி இன்னும்‌ 
அறிந்துகொள்ள அவரைப்‌ பின்தொடர்நதார்கள்‌. 


அநீத இன்னொரு சீஷன்‌ யாரென்று நமக்கு தெரியாது. ஆனால்‌ 
இயேசுவின்‌ நேரடியான அழைப்பைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வதற்கு அநதிரேயோவின்‌ இருதயத்தில்‌ ஏதோ ஒன்று 
நிகழ்நதிருக்கறது. 


இஸ்ரவேலில்‌ பல ஆவிக்குரிய தலைவர்கள்‌ இருந்துள்ளனர்‌. 
ஆனால்‌ இயேசுவைப்‌ போல சிறந்தவர்‌ எவருமில்லை. யார்‌ 
வேண்டுமானாலும்‌ அவரைப்‌ பிரசங்கிக்க முடியும்‌. ஆனால்‌ 
யாரும்‌ அவருக்கு நிகராக முடியாது. 


யோவான்‌ 1:35-40, மறுநாளிலே யோவானும்‌ அவனுடைய 
சீஷரில்‌ இரண்டுபேரும்‌ நிற்கும்போது, 36. இயேசு 
நடந்துபோகிறதை அவன்‌ கண்டு: இதோ, தேவ ஆட்டுக்குட்டி 
என்றான்‌. 37. அவன்‌ அப்படிச்‌ சொன்னதை அவ்விரண்டு 
சீஷருங்கேட்டு, இயேசுவுக்குப்‌ பின்சென்றார்கள்‌. 38. இயேசு 
திரும்பி, அவர்கள்‌ பின்செல்லுறெதைக்‌ கண்டு: என்ன 
தேடுகிறீர்கள்‌ என்றார்‌ அதற்கு அவர்கள்‌: ரபீ; நீர்‌ எங்கே 


தங்கியிருக்கிறீர்‌ என்று கேட்டார்கள்‌; ரபீ என்பதற்குப்‌ 
போதகரே என்று அர்த்தமாம்‌. 
39. அவர்‌: வந்து பாருங்கள்‌ என்றார்‌ அவர்கள்‌ வந்து அவர்‌ 
தங்கியிருந்த இடத்தைக்‌ கண்டு, அன்றையத்தினம்‌ 
அவரிடத்தில்‌ தங்கினார்கள்‌. அப்பொழுது ஏறக்குறையப்‌ 
பத்துமணி வேளையாயிருந்தது. 40. யோவான்‌ சொன்னதைக்‌ 
கேட்டு, அவருக்குப்‌ பின்சென்ற இரண்டுபேரில்‌ ஒருவன்‌ 
சீமோன்‌ பேதுருவின்‌ சகோதரனாகிய அந்திரேயா என்பவன்‌. 


அந்திரேயா யோவான்‌ ஸ்நானகனின்‌ சீஷன்‌ என்னும்‌ தகவல்‌ 
மட்டுமே அந்திரேயாவைக்‌ குறிதது நாம்‌ 
அறிந்துகொள்ளக்கூடியது. 


எனவே அவன்‌ யோவான்‌ ஸ்நானகனின்‌ பிரசங்கதீதைகீ 
கேட்டுக்கொண்டிருந்தவன்‌. மேசியாவின்‌ வருகையைக்‌ 
குறித்தே யோவான்‌ ஸ்நானகன்‌ 
பிரசங்கித்துக்கொண்டிருந்தான்‌. அந்ீதிரேயோவும்‌ அதை 
ஆர்வத்துடன்‌ கேட்டுக்கொண்டிருந்தான்‌. 


மேசியாவின்‌ வருகையை அந்திரேயா ஆர்வத்துடன்‌ 
எதிர்நோக்கிக்கொண்டிருந்தான்‌. மேசியாவின்‌ வருகையை 
எதிர்பார்த்து, தாவீது மற்றும்‌ ஆபிரகாமுக்கு கொடுத்த 
வாக்குத்தத்தங்களின்‌ நிறைவேறப்போகிற உச்சகட்ட 
எதிர்பார்ப்போடு இருந்தான்‌ ஏனென்றால்‌ மேசியா 
வநதுகொண்டிருந்தார்‌ அதுவே யோவான்‌ ஸ்நானகனின்‌ 
செய்தியுமாகும்‌. 


அவன்‌ ஒரு பக்தியுள்ள யூதன்‌ என்பது சந்தேகமில்லாமல்‌ 
தெரிகிறது. மேசியாவின்‌ வருகையை எதிர்நோக்கிக்‌ 
காத்திருநதான்‌ என்பதும்‌ சநீதேகமில்லாமல்‌ தெரிகிறது. 


பேதுருவும்‌ மேசியாவின்‌ வருகையை எதிர்நோக்கிக்‌ 
காத்திருந்தான்‌ என்பதை இந்த வேதப்பகுதியிலிருந்து 


5 


அறிநதுகொள்ளக்கூடும்‌. பேதுரு மற்றும்‌ அநதிரேயோவின்‌ 
பக்தி வெளிப்படையாய்‌ அறிவிக்கப்படவில்லை. எனினும்‌, 
இருவரும்‌ பகீதியுள்ளவர்களே. உண்மையான தேவனை 
வழிபடுவதிலும்‌ உடன்படிக்கை வாக்குத்தத்தமான 
மேசியாவின்‌ வருகையையும்‌ எதிர்நோக்கி அர்ப்பணிப்போடு 
இருந்தார்கள்‌. யோவான்‌ ஸ்நானகனின்‌ பிரசங்கத்தைக்‌ 
கேட்பதற்கென்று கலிலேயாவின்‌ கப்பர்நகூமில்‌ வசித்த ஒரு 
மீனவன்‌ வருகிறான்‌. ஏனென்றால்‌ அவன்‌ மேசியாவின்‌ 
வருகையைக்‌ குறித்த நம்பிக்கையில்‌ வாழ்கிறவன்‌. 


பரலோகத்‌ தலைவரை விட அதிகமாய்‌ பூமியிலுள்ள 
தலைவர்களை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களை நினைத்தால்‌ 
ஆச்சரியமாயிருக்றெது. அவர்கள்‌ கொரிந்து 
சபையிலுள்ளவர்களைப்‌ போன்றவர்கள்‌! 


1 கொரிந்தியர்‌ 1:12, உங்களில்‌ சிலர்‌: நான்‌ பவுலைச்‌ 
சேர்நதவனென்றும்‌, நான்‌ அப்பொல்லோவைச்‌ 
சேர்நதவனென்றும்‌, நான்‌ கேபாவைச்‌ சேர்நதவனென்றும்‌, 
நான்‌ கிறிஸ்துவைச்‌ சேரந்தவனென்றும்‌ சொல்லுகிறபடியால, 
நான்‌ இப்படிச்‌ சொல்லுகிறேன்‌. 


தேவனால்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட தலைவர்களை 
கனம்பண்ணவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களை கிறிஸ்துவுக்கு 
சமமாக்கி, விக்கிரகமாகீகிவிடக்கூடாது. இங்கு பாருங்கள்‌, ஒர்‌ 
தலைவன்‌ கிறிஸ்துவைப்‌ பிரசங்கிக்கிறான்‌. ஆனால்‌ தன்னை 
அவருக்கு நிகராகீகவில்லை. 


2 குடும்பத்துக்கு மேசியாவை 
அறிமுகப்படுத்துதல்‌ 


இயேசுவை இன்னும்‌ அதிகமாய்‌ 
அறிந்துகொள்ளும்பொருட்டு, யோவான்‌ ஸ்நானகனை 
விட்டுவிட்டு இயேசுவைப்‌ பின்தொடர்ந்த அநீதிரேயாவின்‌ 
முதல்‌ சநதிப்பு, உடனே ஓடிப்போய்‌ தன்‌ சகோதரனாகிய 
சீமோன்‌ பேதுருவுக்கு இயேசுவைக்‌ குறித்து மகிழ்ச்சியோடு 
அறிவிக்கும்வகையில்‌ அவனை வியப்புக்குள்ளாக்கியது. 


யோவான்‌ 1:41-42, அவன்‌ முதலாவது தன்‌ சகோதரனாகிய 
சீமோனைக கண்டு: மேசியாவைக கண்டோம்‌ என்று 
சொன்னான்‌; மேசியா என்பதற்குக்‌ கிறிஸ்து என்று 
அர்த்தமாம்‌. 42. பின்பூ அவனை இயேசுவினிடத்தில்‌ 
கூட்டிக்கொண்டுவந்தான்‌. இயேசு அவனைப்‌ பார்த்து: நீ 
யோனாவின்‌ மகனாகிய சீமோன்‌, நீ கேபா என்னப்படுவாய்‌ 
என்றார்‌; கேபா என்பதற்குப்‌ பேதுரு என்று அர்த்தமாம்‌. 


பார்ப்பதற்கு சாதாரணமாய்‌ தெரிந்தாலும்‌, இந்த சந்திப்பு, 
சீமோன்‌ பேதுருவை மடடுமல்லாது அதைத்‌ தொடர்நது 
ஆண்டாண்டுகளாய்‌ பாதிப்பை ஏற்படுத்தியது. 


ராஜ்யத்தின்‌ திறவுகோலை இயேசுவிடத்திலிருந்து 
பெற்றுக்கொண்டவன்‌ இந்த சீமோன்‌ பேதுருவே. 
பெந்தெகொஸ்தே நாளில்‌ அவனுடைய வியக்கத்தக்க, 
அபிஷேகமுள்ள பிரசங்கததினால்‌ ஆயிரமாயிரம்‌ புதிய 
ஆத்துமாக்களுக்கு ராஜ்யத்தின்‌ கதவை திறந்துவிட்டான்‌. 
அந்திரேயா செய்த அந்த சிறிய அறிமுகம்‌, எந்த அளவிற்கு 
வியக்கத்தக்க பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதை அவன்‌ 
அறிந்திருந்தான்‌. 


இந்த சநீதிப்பிற்கு பின்‌ பேதுருவும்‌ அந்திரேயாவும்‌ 
கலிலேயாவிலுள்ள கப்பர்நகூமிற்கு திரும்பிச்‌ சென்று தங்கள்‌ 
மீன்பிடி தொழிலை தொடர்ந்து செய்தனர்‌. 


நீங்கள்‌ யாருக்காவது இயேசுவை அறிமுகப்படுத்தினால்‌ 
அந்த அறிமுகத்தின்‌ விளைவு என்ன என்பதை உங்களால்‌ 
சொல்ல முடியாது. அவன்‌ எதிர்காலம்‌ எப்படி 
மாறப்போகிறது என்பதையும்‌ உங்களால்‌ கணிக்க முடியாது. 


நீங்கள்‌ யாரையாவது இயேசுவுக்கு 
அறிமுகப்படுத்தினதுண்டா? 

இநத விஷயத்தில்‌ இன்றே தேவனுடைய உதவியை 
நாடுங்கள்‌. 

மாற்கு 16:15, பின்பு, அவர்‌ அவர்களை நோக்கி: நீங்கள்‌ 
உலகமெங்கும்‌ போய்‌, சர்வ சிருஷ்டிக்கும்‌ சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கியுங்கள்‌. 

3. எல்லாவற்றையும்‌ விட்டு இயேசுவை 
பின்பற்றுதல்‌ 

சில மாதங்கள்‌ கழித்து, யூதேயாவின்‌ பட்டணமான 
எருசலேமில்‌ தன்‌ ஊழியத்தை முடித்து, இயேசு 
கலிலேயாவுக்கு வருகிறார்‌. இந்த இரண்டு சகோதரரையும்‌ 
சநதிக்கிறார்‌. 

அதே சமயத்தில்‌ யாக்கோபு யோவான்‌ என்னும்‌ வேறு 
இரண்டு சகோதரர்களையும்‌ சந்திக்கிறார்‌. 


இவர்கள்‌ நால்வரும்‌ கலிலேயாக்‌ கடலின்‌ மீனவர்கள்‌. 


அநத சந்திப்பானது மத்தேயு சுவிசேஷத்தில்‌ 
பதிவாகியிருக்கிறது. 


மத்தேயு 4:18-20, இயேசு கலிலேயாக்‌ கடலோரமாய்‌ 
நடந்துபோகையில்‌, மீன்பிடிக்றெவர்களாயிருந்த இரண்டு 
சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும்‌, அவன்‌ 
சகோதரன்‌ அந்திரேயோவும்‌, கடலில்‌ வலைபோட்டுக 
கொண்டிருக்றெபோது, அவர்களைக்‌ கண்டு: 19. என்‌ பின்னே 
வாருங்கள்‌, உங்களை மனுஷரைப்‌ பிடிக்கிறவர்களாக்குவேன்‌ 
என்றார்‌. 20. உடனே அவர்கள்‌ வலைகளை விட்டு, அவருக்குப்‌ 
பின்சென்றார்கள்‌. 


பேதுரு, யாக்கோபு, யோவான்‌ மற்றும்‌ அந்திரேயா என்னும்‌ 
இந்த நால்வரும்‌ சீஷர்களாய்‌ தெரிநதுகொள்ளப்பட்டு 
இயேசுவுக்கு மிக நெருக்கமானார்கள்‌. 


இயேசு மேசியா என்று அறிமுகப்படுத்தப்பட்ட முதல்‌ நாளில்‌ 
அந்திரேயா இயேசுவை சந்தித்தது அவன்‌ பாக்கியம்‌. 


விளக்கவுரையாளர்கள்‌ அடிக்கடி சொல்லுவதுபோல்‌, இயேசு 
தன்னுடைய சீஷர்களை தேர்வுசெய்யும்போது அவர்கள்‌ 
தங்களுடைய அலுவல்களில்‌ மும்முரமாய்‌ 
ஈடுபட்டுக்கொண்டிருநீதனர்‌ அதில்‌ ஓரளவு வெற்றியையும்‌ 
அடைந்திருந்தனர்‌. 


லூக்கா 16:10, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன்‌ 
அநேகத்திலும்‌ உண்மையுள்ளவனாயிருக்கிறான்‌. 
கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன்‌ அநேகத்திலும்‌ 
அநீதியுள்ளவனாயிருககிறான்‌. 


இதைச்‌ செய்யும்போது இதில்‌ சொல்லப்பட்டுள்ள 
கொள்கையை இயேசு பின்பற்றினாரா? 


பின்பற்றியதுபோல்‌ தான்‌ தெரிகிறது. 


நீங்கள்‌ என்ன நினைக்கிறீர்கள்‌? 


4. மனப்பூர்வமாய்‌ உதவிசெய்பவன்‌ 


கலிலேயாவின்‌ கடற்கரைப்‌ பகுதிகளில்‌ இயேசு மக்களுக்கு 
பிரசங்கிததபோது, ஒரு திரள்‌ கூட்ட மக்கள்‌ அங்கு 
வந்திருந்தனர்‌. இந்த சூழ்நிலையில்‌ பட்டணங்கள்‌ 
வெகுதூரமாயிருக்க மக்கள்‌ பசியோடு இருந்ததினால்‌ 
அவர்களுக்கு போஜனம்‌ கொடுப்பது எப்படி என்றும்‌ 
கேள்வியெழும்பியது. அவர்களுக்கான ஆகாரம்‌ விலை 
அதிகம்‌ என்பதினால்‌ அதை வாங்குவதற்கான சாததியக்கூறும்‌ 


இல்லை என்பதை பிலிப்பு சுட்டிக்காட்டுகிறான்‌. 


யோவான்‌ 6:6-9, தாம்‌ செய்யப்போகிறதை அறிந்திருந்தும்‌, 
அவனைச்‌ சோதிக்கும்படி இப்படிக்‌ கேட்டார்‌ 7 பிலிப்பு 
அவருக்குப்‌ பிரதியுத்தரமாக: இவர்களில்‌ ஒவ்வொருவன்‌ 
கொஞ்சங்கொஞ்சம்‌ எடுத்துக்கொண்டாலும்‌ இருநூறு 
பணத்து அப்பங்களும்‌ இவர்களுக்குப்‌ போதாதே என்றான்‌. 
&. அப்பொழுது அவருடைய சீஷரிலொருவனும்‌, சீமோன்‌ 
பேதுருவின்‌ சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்க: 

9. இங்கே ஒரு பையன்‌ இருக்கிறான்‌, அவன்‌ கையில்‌ ஐந்து 
வாற்கோதுமை அப்பங்களும்‌ இரண்டு மீன்களும்‌ உண்டு, 
ஆனாலும்‌ அவைகள்‌ இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம்‌ 
என்றான்‌. 


இநத வார்த்தைகளை கேட்ட அந்திரேயா ஐந்து அப்பமும்‌ 
இரண்டு மீன்களும்‌ வைத்திருந்த ஒரு சிறுவனை 
இயேசுவிடத்தில்‌ கொண்டுவருகிறான்‌. 


அந்த சின்ன ஆகாரத்தை இயேசு ஆசீர்வதித்து அங்கு 


வநீதிருநீத அனைவரின்‌ பசியையும்‌ அற்புதவிதமாய்‌ 
சநதிக்கிறார்‌. 


10 


பின்பாக ஒருநாள்‌, இயேசுவை சந்திக்க கிரேக்கர்களில்‌ சிலர்‌ 
பிலிப்புவை அணுகும்போது அவன்‌ அநீதிரேயாவின்‌ 
உதவியை நாடுகிறான்‌. 


அந்திரேயா சந்தேகமில்லாமல்‌ தன்னுடைய பிரதான 
குணாதிசயமான மற்றவர்களுக்கு உதாரததுவமாய்‌ உதவும்‌ 
குணத்தை பெற்றிருந்தான்‌ என்பது தெளிவாகிறது. 

அந்த சிறுவனுடைய மதிய ஆகாரததிற்கு அவனுடைய தாய்‌ 
சமைத்து கொடுத்த உணவைக்‌ கொண்டு ஏறத்தாழ 
பதீதாயிரத்திற்கும்‌ மேற்பட்டோரை அவர்‌ போஷிக்கிறார்‌ 
அந்திரேயாவின்‌ இந்த உதவும்‌ குணாதிசயத்தை சற்று 
சிந்தையில்‌ இருத்தி யோசியுங்கள்‌. 

உங்களைக்‌ கேட்டுக்‌ கொள்ளுங்கள்‌: 

அதே குணாதிசயம்‌ உங்களில்‌ இருக்கிறதா? 


இங்கே பிரதிபலிப்பது சாதாரணமாய்‌ உதவிசெய்வது அல்ல, 
மனப்பூர்வமாய்‌ உதவும்‌ குணாதிசயம்‌. 

1 கொரிந்தியர்‌ 12:28, தேவனானவர்‌ சபையிலே முதலாவது 
அப்போஸ்தலரையும்‌, இரண்டாவது தர்க்கதரிசிகளையும்‌, 
மூன்றாவது போதகர்களையும்‌, பின்பு அற்புதங்களையும்‌, 
பின்பு குணமாக்கும்‌ வரங்களையும்‌, ஊழியங்களையும்‌, 
ஆளுகைகளையும்‌, பலவித பாஷைகளையும்‌ ஏற்படுத்தினார்‌. 


5. புறஜாதிகளை இயேசுவிடத்தில்‌ 
கொண்டுவருதல்‌ 


யோவான்‌ 12:20-22, பண்டிகையில்‌ ஆராதனை செய்ய 
வந்தவர்களில்‌ சில கிரேக்கர்‌ இருந்தார்கள்‌. 21. அவர்கள்‌ 


11 


கலிலேயாநாட்டுப்‌ பெத்சாயிதா ஊரானாகிய 
பிலிப்புவினிடத்தில்‌ வந்து: ஓயா, இயேசுவைக்‌ காண 
விரும்புகிறோம்‌ என்று அவனைக்‌ கேட்டுக்கொண்டார்கள்‌. 22. 
பிலிப்பு வந்து, அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தாண்‌; பின்பு 
அந்திரேயாவும்‌ பிலிப்புவும்‌ அதை இயேசுவுக்கு 
அறிவித்தார்கள்‌. 


அநீதிரேயா மக்களை இயேசுவிடத்தில்‌ 
கொண்டுவருகிறவனாயிருநீதான்‌. அவர்கள்‌ இருவரும்‌ 
இயேசுவிடத்தில்‌ போய்‌ அதைச்‌ சொன்னார்கள்‌. மக்களும்‌ 
வந்து இயேசுவை சந்தித்தார்கள்‌ என்பதை ஊகிக்கலாம்‌. 


பிலிப்புக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவன்‌ 
குழப்பமடைகிறான்‌. அந்திரேயா குழம்பவில்லை. 
இயேசுவை சந்திக்கவேண்டும்‌ என்று எவர்‌ வந்தாலும்‌, 
அவர்களை இயேசுவிடத்தில்‌ கூட்டிச்செல்லுகிறான்‌. 


இயேசுவின்‌ விருப்பம்‌ என்ன என்பதை அந்திரேயா 
அறிந்திருந்தான்‌. பாவிகளை இரட்சிக்கவே அவர்‌ இந்த 
உலகத்திற்கு வந்தார்‌. இயேசு பார்க்க விரும்பாத நபர்‌ யாரும்‌ 
இருக்கமுடியாது என்பதை அந்திரேயா அறிந்திருந்தான்‌. 


அந்திரேயாவைக்‌ குறித்து என்ன 
கற்றுக்கொள்ளுகிறோம்‌? 


அவன்‌ ஒரு மிஷனரி. 
அவன்‌ மக்களை இயேசுவிடம்‌ வழிநடத்தினான்‌. 


அவனிடத்தில்‌ பாரபட்சமில்லை. 
அவன்‌ புறஜாதிகளைக கொண்டுவந்தான்‌. 
ஆம்‌! புறஜாதிகளை.. 


12 


இயேசு தன்னை மேசியா என்னும்‌ உண்மையை முதலில்‌ ஒரு 
சமாரிய ஸ்திரீக்கே வெளிப்படுத்தினார்‌ என்பதை அவன்‌ 
நன்கு அறிந்திருந்தான்‌. 


அவன்‌ வெளிப்படையாகவும்‌ பாரபட்சமில்லாதவனாகவும்‌ 
இருநீதது மட்டுமல்லாது, விசுவாசமுள்ளவனாகவும்‌ 
இருந்தான்‌. ஆனால்‌, இயேசு மக்களை சந்திக்க எதையும்‌ 
செய்வார்‌ என்ற நம்பிக்கை பிலிப்புவிடத்தில்‌ இல்லை. அவன்‌ 
அநீத சோதனையில்‌ தோற்றுப்போய்விட்டான்‌. 


6. கற்றுக்கொள்ள விரும்புபவன்‌ 


மாற்கு 13:1-4, அவர்‌ தேவாலயத்தை விட்டுப்‌ புறப்படும்போது, 
அவருடைய சீஷர்களில்‌ ஒருவன்‌ அவரை நோக்கி: போதகரே, 
இதோ, இந்தக்‌ கல்லுகள்‌ எப்படிப்பட்டது! இந்தக்‌ 
கட்டடங்கள்‌ எப்படிப்பட்டது! பாரும்‌ என்றான்‌. 2. இயேசு 
அவனுக்குப்‌ பிரதியுத்தரமாக: இந்தப்‌ பெரிய கட்டடங்களைக்‌ 
காண்கிறாயே ஒரு கல்லின்மேல்‌ ஒரு கல்லிராதபடிக்கு 
எல்லாம்‌ இடிக்கப்பட்டுப்போகும்‌ என்றார்‌ 3. பின்பு, அவர்‌ 
தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவமலையின்மேல்‌ 
உட்காரந்திருக்கையில்‌, பேதுருவும்‌ யாக்கோபும்‌ யோவானும்‌ 
அந்திரேயாவும்‌ அவரிடத்தில்‌ தனித்து வந்து: 4. இவைகள்‌ 
எப்பொழுது சம்பவிக்கும்‌? இவைகளெல்லாம்‌ 
நிறைவேறுங்காலத்துக்கு அடையாளம்‌ என்ன? எங்களுக்குச்‌ 
சொல்லவேண்டும்‌ என்றார்கள்‌. 


இயேசு சீஷர்களுக்கு போதிப்பதற்கு அதிக நேரம்‌ செலவிட்டு, 
எதிர்காலத்தில்‌ தன்னுடைய திருச்சபையில்‌ ஊழியம்‌ 
செய்வதற்கு அவர்களை தகுதிப்படுத்தினார்‌. இநத 
தருணத்தில்‌ இயேசுவின்‌ சீஷர்களில்‌ ஒருவன்‌, ஆலயத்தைக்‌ 
காண்பித்து, அதின்‌ வெகுவான கட்டமைப்பைக்‌ குறித்து 


13 


ஆச்சரியப்படுகிறான்‌. இயேசு அவனை நோக்கி, அதின்‌ 
முழுமையான அழிவைக்‌ குறித்து முன்னறிவிக்கிறார்‌ 


இநத முன்னறிவிப்பு சீஷர்களைக்‌ குழப்பியது. பேதுரு, 
யாக்கோபு, யோவான்‌ மற்றும்‌ அந்திரேயா ஆகிய நால்வரும்‌ 
இயேசுவை தனிப்பட்ட விதத்தில்‌ அணுகி அவைகள்‌ 
எப்போது சம்பவிக்கும்‌ என்று தெரிந்துகொள்ள 
விழைகின்றனர்‌. 

அது நடக்கும்‌ என்பதற்கான அடையாளங்கள்‌ என்னென்ன? 

அந்திரேயா இயேசுவிடத்தில்‌ நிறையக்‌ கற்றுக்கொண்டான்‌. 
அவருடைய போதனைகளை கேட்டதோடு மாத்திரம்‌ 


நிற்காமல்‌ அவரிடத்தில்‌ கேள்வியெழுப்பியும்‌ 
கற்றுக்கொண்டான்‌. 


கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள்‌ அமைதியாய்‌ உட்கார்ந்து 
சொல்லுவதை மட்டும்‌ கேட்டுவிட்டுப்‌ போகிறவர்கள்‌ 


அல்ல. மாறாக, சரியான கேள்விகளை எழுப்பி, அதற்கு 
பதிலைத்‌ தெரிந்துகொள்ள முயற்சிப்பார்கள்‌. 


நீங்கள்‌ கேள்வி கேட்க விரும்பும்‌ நபரா? 
கேள்வி கேட்க பயப்படாதீர்கள்‌. அது குழப்பத்திலிருநது 


தெளிவான புரிதலுக்கு உள்ள வித்தியாசத்தை நமக்குக்‌ 
காண்பிக்கும்‌. 


மத்தேயு 11:29, நான்‌ சாந்தமும்‌ மனத்தாழ்மையுமாய்‌ 
இருக்கிறேன்‌; என்‌ நுகத்தை உங்கள்‌ மேல்‌ ஏற்றுக்கொண்டு, 
என்னிடத்தில்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌; அப்பொழுது, உங்கள்‌ 
ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல்‌ கிடைக்கும்‌. 


14 


அந்திரேயாவைக குறித்த சரித்திரப்‌ பதிவுகள்‌: 


தோராயமாக, கி.பி. 69ஆம்‌ ஆண்டில்‌ பட்ராஸ்‌ என்ற 
பட்டணத்தில்‌ அநதிரேயா சிலுவையிலறையப்பட்டார்‌. 
சிலுவையில்‌ ஆணியடிக்கப்படாமல்‌, கயிறுகளினால்‌ 
கட்டப்பட்டார்‌ ஏனென்றால்‌, பண்டைய ரோம சாம்ராஜ்யம்‌ 
அவரை சித்திரவதை செய்யும்‌ நோக்கத்துடன்‌ அப்படி 
செய்தது. 


அவனுடைய சிலுவை பெருக்கல்‌ குறியீட்டைப்‌ போன்று 
இருந்ததாக சில நிபுணர்கள்‌ அறிவிக்கிறார்கள்‌. இயேசுவின்‌ 
சிலுவை வடிவத்தை உடைய சிலுவையில்‌ மரிப்பதற்கு தான்‌ 
பாத்திரன்‌ இல்லை என்று அவன்‌ கருதியிருக்கக்கூடும்‌. 


ஆகையினால்‌ தான்‌, பெருக்கல்‌ குறியீடு போல்‌ (ஓ) இருக்கும்‌ 
சிலுவையை “புனித அந்திரேயா சிலுவை” என்று 
குறிக்கின்றனர்‌. 

பெலோப்போனீஸின்‌ வடக்கு கடற்கரைப்‌ பகுதியில்‌ 
ஆர்கேயா என்ற இடத்தில்‌ இந்த பட்ராஸ்‌ என்னும்‌ பட்டணம்‌ 
அமைந்துள்ளது. 

வாடிகன்‌, ஸ்காட்லாந்து, மற்றும்‌ போலந்து ஆகிய நாடுகளில்‌ 
அநீதிரேயாவின்‌ நினைவுச்‌ சின்னங்கள்‌ வைக்கப்பட்டுள்ளது. 
அந்திரேயாவின்‌ எலும்புகள்‌ ஸ்காட்லாந்துக்கு 
வருதல்‌ 


புனித அநீதிரேயாவின்‌ எலும்புகள்‌ எப்படி ஸ்காட்லாநீதுக்கு 
வந்தது? 


இரண்டு விதமாய்‌ நம்பப்படுகிறது: 


முதலாவது, பக்தியுள்ள கதை: 


15 


புனித ரெகுலஸ்‌ (பின்பாக, ரூல்‌ என்று அழைக்கப்பட்டவறி 
என்னும்‌ கிரேக்க துறவி, பட்ராஸில்‌ இருந்த அநதிரேயோவின்‌ 
நினைவுச்‌ சின்னங்களை பாதுகாத்து வந்தார்‌ மேற்படியான 
தகவல்களை அறிவிக்கும்வரை அந்த நினைவுச்‌ சுவடுகளை 
பாதுகாக்கும்படி அவருக்கு தரிசனத்தில்‌ உரைக்கப்பட்டது. 
சில நாட்கள்‌ கழித்து, பேரரசர்‌ கான்ஸ்டான்டைன்‌ 
அநதிரேயோாவின்‌ பூத உடலை கான்ஸ்டான்டிநோபிள்‌ 
பகுதியிலிருந்து அகற்றினான்‌. 


மீண்டும்‌ தேவதூதன்‌ புனித ரூலுக்கு தரிசனத்தில்‌ 
வெளிப்பட்டு, அவர்‌ மறைத்து வைத்திருந்த அந்திரேயாவின்‌ 
எலும்புகளை எடுத்துக்கொண்டு கப்பலில்‌ மேற்கு நோக்கி 
பயணிக்கும்படி அறிவுறுத்தினான்‌. அவருடைய கப்பல்‌ 
எங்கே சேதததுற்குள்ளாகிறதோ, அங்கே திருச்சபைகள்‌ 
ஸ்தாபிக்கவேண்டும்‌. மேற்கு திசையிலிருந்து பக்தியுள்ள 
கூட்டம்‌ இந்த புனித ஸ்தலத்தைத்‌ தேடிவந்து தங்களின்‌ சரீர 
மற்றும்‌ ஆத்தும ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள்‌ 
என்பதையும்‌ தேவதூதன்‌ வெளிப்படுத்தினான்‌. 


புனித ரூல்‌ பயணம்‌ செய்த கப்பல்‌, புயல்‌ காற்றில்‌ சிக்கி, 
ஃபைபேயிலுள்ள மக்ரோஸ்‌ என்னும்‌ இடத்தில்‌ இருந்த 
தில்ரிமோண்ட்‌ என்னும்‌ சிறிய கிராமத்தில்‌ 
கரையொதுங்கியது (பின்பாக, செயின்ட்‌ ஆன்ட்ரூஸ்‌). அரச 
கோட்டையிலிருந்து துறைமுகம்‌ வரையிலான பாதி இடம்‌ 
புனித ரூலின்‌ கூடம்‌ என்றழைக்கப்படுகிறது. 


புனித ரூல்‌ கரை சேர்ந்தபோது, அந்த ஊரின்‌ பிக்திய 
ராஜாவுக்கு அப்போஸ்தலர்‌ அந்திரேயோ வெளிப்பட்டு, அவன்‌ 
எதிரிகளிடமிருநது அவனுக்கு வெற்றியைக்‌ கொடுப்பதாக 
வாக்குக்‌ கொடுக்கிறார்‌ அதற்கு கைமாறாக, புனித 
அநதிரேயோவின்‌ பெயரிலான தேவனுடைய திருச்சபையை 
புனித ரெகுலஸ்‌ மூலம்‌ நிறுவுவதாக உறுதியளிக்கிறார்‌. 


16 


இரண்டாவது நிலைப்பாட்டின்படி, அநீதிரேயாவின்‌ 
எலும்புகளை செயின்ட்‌ ஆன்ட்ரூஸ்‌ ஸ்தலத்திற்கு 
கொண்டுவந்தது, அவரது அபிமானியும்‌ ஹெக்ஸாமின்‌ 
பிஷப்புமான அக்கா என்பவரே என்றும்‌ நம்பப்படுகிறது. 


ஏறத்தாழ கிபி. 8632இல்‌ நார்த்தும்பிரியனின்‌ மன்னர்‌ 
அத்தெல்ஸ்டேன்‌ என்பவன்‌ தற்போது 
அத்தெல்ஸ்டேன்‌ஃபோர்ட்‌ என்று அழைக்கப்படுகிற கிழக்கு 
லோத்தியன்‌ பகுதியில்‌, அங்கஸ்‌ மேக்‌ ஃபெர்கஸ்‌ என்னும்‌ 
மன்னனுடன்‌ யுத்தம்‌ செய்ய முகாமிட்டிருநீதான்‌. 


இந்த அங்கஸ்‌ ராஜாவுக்கு புனித அந்திரேயா சொப்பனத்தில்‌ 
தோன்றி யுதீததீதில்‌ அவனுக்கு வெற்றியை தருவதாக 
வாக்குப்பண்ணியுள்ளார்‌. யுத்தத்தின்போது, பெருக்கல்‌ 
குறிபோன்ற சிலுவையை ஆகாயத்தில்‌ பார்த்ததால்‌, 
ஸ்காட்லாநதிய இராணுவ வீரர்கள்‌ அதனை சின்னமாக 
நெஞ்சில்‌ சுமக்க துவங்கினர்‌ (நன்றாய்‌ கவனியுங்கள்‌, இது 
ஜெட்‌ விமானம்‌ பறக்கும்போது ஏற்படும்‌ புகையோ அல்லது 
மேகமூட்டமோ அல்ல). 


அத்தெல்ஸ்டேன்‌ மன்னனை காக்டெய்ல்‌ பரன்‌ என்னும்‌ 
இடத்தில்‌ வைதீது கொலை செய்தான்‌. அதற்கு 
நன்றிக்கடனாக அங்கஸ்‌, புனித அநீதிரேயாவின்‌ சிலுவையை 
பிக்தியர்களின்‌ சின்னமாகவே மாற்றினான்‌. 


புனித அநீதிரேயாவின்‌ எலும்புகள்‌ எப்படி 
எடுததுச்செல்லப்பட்டதோ தெரியவில்லை, ஆனால்‌ 
கி. பி.908இல்‌ ஸ்காட்லாநதிலிருக்கும்‌ சமயத்‌ தலைவர்களால்‌ 
அபெர்நேதியிலிருநது (ராஜ அரண்மனை) செயின்ட்‌ 
ஆன்ட்ரூஸ க்கு எடுத்துச்செல்லப்பட்டது என்பதை நாம்‌ 
அறியக்கூடும்‌. அதற்கு பின்பு, அந்தப்‌ பட்டணம்‌ மிகவும்‌ 
பிரபலமாகி புனித ஸ்தலமாய்‌ மாறியது. 


17 


புகழ்பெறுதல்‌ 


புனித அநீதிரேயாவை கிறிஸ்தவ போர்‌ வீரனாய்‌ கருதி 
அவரை கனப்படுத்தும்‌ விதத்தில்‌ ஸ்காட்லாநது இராணுவ 
வீரர்கள்‌ பல சிலுவைப்‌ போர்களை நடத்தினர்‌. 


1318இல்‌ புனித அந்திரேயோவின்‌ பேராலயம்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டு, பின்பு வடக்கின்‌ கேன்டர்பரி என்று 


வழங்கப்பட்டது. மறுமலர்ச்சிக்கு முன்புவரை இதுவே 
ஸ்காட்லாநதின்‌ மிகப்பெரிய இருச்சபையாயிந்தது. 1411இல்‌ 
புனித அநதிரேயோ பல்கலைக்கழகம்‌ ஸ்தாபிக்கப்பட்டது. 6 
வருடங்கள்‌ கழித்து செயின்ட்‌ ஆன்டரூஸ்‌ நகரம்‌ 
மெட்ரோபொலிடன்‌ அங்கீகாரத்தைப்‌ பெற்றது. 


மறுமலர்ச்சியின்போது மூன்றில்‌ ஒரு பங்கு டன்‌ 
எடைகொண்ட புனிதரின்‌ எலும்புகளை பாதுகாக்கும்‌ 
பெட்டகமானது அழிக்கப்பட்டது. அதுவரை நவம்பர்‌ 30ஆம்‌ 
தேதி வெகுவிமரிசையாய்‌ கொண்டாடப்பட்டு வந்த, தெரு 
விளையாட்டுகள்‌, பண்டிகைக்‌ கொண்டாட்டங்கள்‌, 
மத்தாப்புகள்‌ அணிவகுப்பு ஆரவாரங்கள்‌, எல்லாம்‌ 


ஒரேயடியாய்‌ தடைசெய்யப்பட்டது. 


18 


ஸ்காட்லாந்தியர்களுக்கு அந்திரேயாவின்‌ முக்கியத்துவம்‌ 


புனித அந்திரேயா ஸ்காட்லாநீதியர்களுக்கு எப்படி 
தெரிந்தார்‌? 


1603இல்‌, முதலாம்‌ மற்றும்‌ நான்காம்‌ ஜேம்ஸ்‌ மன்னர்‌, 
ஒருங்கிணைந்த ஒரு புதிய கொடியை உருவாக்கினார்‌. 
ஸ்காட்லாநீதியர்கள்‌ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 
ஏனென்றால்‌, அதில்‌ அந்திரேயோவின்‌ சிலுவைக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கப்படவில்லை. கடலில்‌ மிதந்த 
ஸ்காட்லாநீதிய கப்பல்கள்‌ புனித அநதிரேயோவின்‌ சிலுவை 
பதித்த கொடியோடே தொடர்ந்து மிதந்தன. 


1707இல்‌ சட்டசபையில்‌ ஒருங்கிணைந்த சிலுவைக்கொடி 
அதிகாரப்பூர்வமாய்‌ அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால்‌, 
ஸ்காட்லாநீதியர்களின்‌ சிவப்புநிற சிங்கக்கொடி, 
தேசக்கொடியாகவும்‌, நெருஞ்சில்‌ பூ அடையாளம்‌ தேசத்தின்‌ 
சின்னமாகவும்‌ இருக்க, மரபுப்‌ பாரம்பரிய அதிகாரிகள்‌ 
அநதிரேயாவின்‌ இந்த சிலுவையையே ஸ்காட்லாநதின்‌ 
தேசக்கொடியாகவும்‌ ஆயதப்படையின்‌ சின்னமாகவும்‌ 
தேர்நீதெடுத்தார்கள்‌. 


ரஷ்யாவுக்கும்‌ கிரீஸ்‌ நாட்டிற்கும்‌, குறிப்பாய்‌ 
ஸ்காட்லாநீதிற்கும்‌ புனித அநீதிரேயா புரவலராய்‌ 
செயல்பட்டிருக்கிறார்‌. அர்ப்ரோத்‌ அறிக்கையில்‌ (1320), 
ஸ்காட்லாநதிய மதகுரு போப்‌ ஜான்‌ ஓஒஜஜ க்கு எழுதிய 
அறிக்கையானது, ஸ்காட்லாநதை யார்ககின்‌ ஆர்ச்பிஷப்பின்‌ 
அதிகாரத்திற்கு உட்படுத்திய ஆங்கிலேயர்களுக்கு எதிரானது. 
அநீத அறிக்கையில்‌ ஸ்காட்லாநீதியர்கள்‌ மிகவும்‌ 
சிறப்புவாய்நீதவர்கள்‌ என்றும்‌ புனித பேதுருவின்‌ 
சகோதரனான புனித அந்ீதிரேயோவின்‌ பாதுகாப்பை 
அனுபவித்ததாக குறிப்பிட்டுள்ளார்‌ மேலும்‌ அந்த 


19 


அறிக்கையில்‌, புனித அநீதிரேயாவை “நம்முடைய புரவலர்‌ 
மற்றும்‌ பாதுகாவலர்‌” என குறிப்பிட்டுள்ளார்‌. 


1314இல்‌ ஸ்டிர்லிங்கில்‌ நடந்த பெனாகபர்ன்‌ யுத்தத்தில்‌ 
ஸ்காட்லாநதிய ராணுவ வீரர்கள்‌ புனித அநீதிரேயாவின்‌ 
வெள்ளை சிலுவையை தங்கள்‌ மேல்‌ வஸ்திரத்தில்‌ அணிந்து, 
யுத்தம்‌ துவங்குவதற்கு முன்பு முழங்கால்படியிட்டு, 
அநீதிரேயாவின்‌ பாதுகாப்பிற்காய்‌ தேவனிடத்தில்‌ 
வேண்டிக்கொண்டார்களாம்‌. 


நவம்பர்‌ 30ஆம்‌ தேதி அவருடைய பண்டிகையாய்‌ 
கொண்டாடப்பட்டது. அது அவருடைய மரண 


தேதியாயிருக்கவேண்டும்‌. 
பாடங்கள்‌: 


அந்திரேயா கிறிஸ்துவின்‌ முதல்‌ சீஷன்‌. அவனுடைய 
சகோதரனான சீமோன்‌ பேதுருவை தேடி இயேசுவிடம்‌ 
கொண்டுவந்ததே அவனுடைய முதல்‌ செய்கை. 


இந்த செய்கை அவனை முதல்‌ க்ஷனாய்‌ மட்டுமல்லாது, 
முதல்‌ சுவிசேஷகனாகவும்‌ காண்பிக்கிறது. 


சில விளக்கவுரையாளர்கள்‌ பேதுருவை, “மறைக்கப்பட்ட 
புனிதர்‌” என்று குறிப்பிடுகின்றனர்‌ அதற்கேற்றாற்போல்‌ 
அவன்‌ எப்போதும்‌ தன்னுடைய ஆர்வமுள்ள மற்றும்‌ 
துருதுருப்பாய்‌ செயல்பட்ட சகோதரர்களுக்கு பின்பாகவே 
நின்று செயல்படுகிறான்‌. 


இதற்கு மத்தியிலும்‌ அந்திரேயா தொடர்ந்து கிறிஸ்துவுக்கு 


ஊழியம்‌ செய்து “மற்றவர்களை இயேசுவிடம்‌ 
கொண்டுவரும்‌” பணியில்‌ சிறப்பாய்‌ செயல்பட்டான்‌. 


20 


முதலில்‌ தன்னுடைய சகோதரனையும்‌, பின்பு அப்பமும்‌ 
மீனும்‌ கொண்டுவநீத சிறுவனையும்‌, அதன்பின்பு, 
கிரேக்கர்களையும்‌ இயேசுவிடம்‌ கொண்டுவருகிறான்‌. 


அந்திரேயாவின்‌ வாழ்க்கையிலுள்ள முக்கியமான பாடம்‌ 
என்ன? 


தன்னுடைய ஆற்றல்மிக்க, திறமையான சகோதரனால்‌ 
மறைக்கப்பட்டிருநீதாலும்‌ அவன்‌ தன்னுடைய 
ஊழியத்தையும்‌ சேவையையும்‌ சுயநலமில்லாமல்‌ சிறப்பாய்‌ 
செய்தான்‌. 


பேதுருவை மக்கள்‌ அவனுடைய ஆவிக்குரிய பாதிப்பிற்காய்‌ 
நினைவுகூருவர்‌. ஆனால்‌ நித்தியத்தில்‌ அநதிரேயாவுக்கும்‌ 
சமமான வெகுமதியே கொடுக்கப்படும்‌. ஏனெனில்‌, இவனே 
பேதுருவின்‌ வாழ்க்கைக்கு சரியான துவக்கத்தை 
ஏற்படுத்தியவன்‌ 

“அந்திரேயாவின்‌ திருச்சபை! ” 

எத்தனை போதகர்கள்‌ பேதுருவின்‌ திருச்சபையை விரும்புவர்‌? 
அதில்‌ அதிக குழப்பங்கள்‌ இருக்கும்‌. 

தோமா போன்றவர்கள்‌ ஆதிததிருச்சபைக்கு போவதற்கு 
அநேகர்‌ விரும்புவர்‌. 


நம்முடைய திருச்சபை அந்திரேயோவின்‌ திருச்சபையாய்‌ மாற 
வேண்டும்‌ என்பதே என்னுடைய தனிப்பட்ட ஜெபம்‌. 


எளிமையான, நேசிக்கக்கூடிய மனிதன்‌. மக்களை 
இயேசுவிடம்‌ கொண்டு வருவதையே குறிக்கோளாய்‌ வைத்து 
செயல்பட்டவன்‌. 


21 


இதுபோன்ற மனிதர்கள்‌ மிகவும்‌ மதிப்புள்ளவர்கள்‌. 
ஏனென்றால்‌, யார்‌ வேண்டுமானாலும்‌ அந்திரேயாவாக 
இருக்கமுடியும்‌. 


பேதுருவிடம்‌ யார்‌ பெரியவன்‌ என்ற சர்ச்சையை இவன்‌ 
ஏற்படுத்தவில்லை. யோவான்‌ மற்றும்‌ யாக்கோபுவின்‌, யார்‌ 
கிறிஸ்துவின்‌ இடது மற்றும்‌ வலது புறம்‌ உட்காருவது 
என்னும்‌ அங்கீகாரப்‌ பிரச்சனைக்குள்‌ நுழையாதவன்‌. ஆனால்‌ 
தன்னிடத்தில்‌ கொடுக்கப்பட்ட சிறிய பொறுப்பை மிக 
எளிமையாகவும்‌ மனத்‌ தாழ்மையோடும்‌ செய்து முடித்த 
மனிதன்‌. 


உலகத்தின்‌ பார்வையில்‌ இவன்‌ கடைசி வரிசையில்‌ 


நின்றாலும்‌, தேவனுடைய ராஜ்யத்தில்‌ முதலில்‌ நிற்பவன்‌ 
இவனே 


22 


